RNI NO: PONBIL/2016/66266 








தி இம்ப்ளாய்ஹஸண்ட்‌ & இஜுக்கேஷனல்‌(வர )இதழ்‌ 


ட 


ரிஷிகேஷில்‌ A1IMS-ல்‌ 127 


பணிகளுக்கான காலியிடங்கள்‌ 









ர ரன 





ரி 1 oT அர்ச்‌ ரா] ஸுரா 
த்ரி Eg OF MEDICAL SCIENCES 












| 





a 








For Jobs visit : www.tamilnadujobs.in & www.puducherryjobs.in 


இ ££ பேப்பர்‌ பார்ப்பதற்கு: ww.joboffer.co.in ஜாப்‌ ஆஃபர்‌ 


ஜனவரி 4-6, 2017 








புதுடெல்லி National Physical Laboratory-o 





ப 





புதுடெல்லியில்‌ உள்ள “National Physical 
Laboratory’-o கீழ்க்கண்ட பணிகளுக்கான 
காலியிடங்கள்‌ நிரப்பப்பட உள்ளதால்‌ 


தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள்‌ 
வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்த விபரம்‌ வருமாறு 
Advt. No.: Rectt/02/2010 

1. பணியின்‌ பெயர்‌: Technical Assistant (Electrical) 
பணிக்கோடு: 3.7 

காலியிடங்கள்‌: 2 (UR-1,OBC-1) 


2. பணியின்‌ பெயர்‌: Technical Assistant 
(Mechanical) 

பணிக்கோடு: 3.2 

காலியிடங்கள்‌: 2 (UR-1,S51-1) 

3. பணியின்‌ பெயர்‌: Technical Assistant 


(Electronics & Communication) 

பணிக்கோடு: 3.3 

காலியிடம்‌: 01 (UR) 

4. பணியின்‌ பெயர்‌: Technical Assistant (Civil) 
பணிக்கோடு: 3.4 

காலியிடம்‌: 01 (0) 
பணிகளுக்குமான கல்வித்தகுதி: 
சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவில்‌ முதல்‌ வகுப்பில்‌ டிப்ளமோ 


மேற்கண்ட 4 


தேர்ச்சியடன்‌ 2 வருட பணி அனுபவம்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. 
5. பணியின்‌ பெயர்‌: Scientist 





For Jobs visit : www.tamilnadujobs.in & www.puducherryjobs.in 


ணிகளுக்கான காலியிடங்கள்‌ 


பணிக்கோடு: 4.1 

காலியிடங்கள்‌: 03 (UR-1, OBC-1, ST-1) 
கல்வித்தகுதி: (Electrical/ 
Instrumentation & Control Eng. பாடப்பிரிவில்‌ 
M.E/M.Tech 
பெற்றிருக்க வேண்டும்‌. 

6. பணியின்‌ பெயர்‌: Scientist 

பணிக்கோடு: 4.2 

காலியிடங்கள்‌: 01 (SC) 

கல்வித்தகுதி: Applied Physics/Applied Optics/ 


Power Electronics/ 


பட்டம்‌ அல்லது Ph.D பட்டம்‌ 


Instrumentation பாடப்பிரிவில்‌ M.E/M.Tech பட்டம்‌ 
அல்லது Ph. பட்டம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 

7. பணியின்‌ பெயர்‌: Scientist 
பணிக்கோடு: 4.3 
காலியிடங்கள்‌: 01 (UR) 
கல்வித்தகுதி: (கlectrical/ 
Instrumentation & Control Eng. பாடப்பிரிவில்‌ 
M.E/M.Tech 
பெற்றிருக்க வேண்டும்‌. 

8. பணியின்‌ பெயர்‌: Scientist 

பணிக்கோடு: 4.4 

காலியிடங்கள்‌: 03 

கல்வித்தகுதி: Mechanical/Instrumentation & 
Control/ Applied Physics பாடப்பிரிவில்‌ 
M.E/M.Tech பட்டம்‌ அல்லது Ph.D 
பெற்றிருக்க வேண்டும்‌. 

9. பணியின்‌ பெயர்‌: Scientist 
பணிக்கோடு: 4.5 

காலியிடம்‌: 01 (OBC) 

கல்வித்தகுதி: Instrumentation & Control Eng. 
பாடப்பிரிவில்‌ M.£E/M.Tech பட்டம்‌ அல்லது Ph.D 
பட்டம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 

10. பணியின்‌ பெயர்‌: Scientist 

பணிக்கோடு: 4.6 

காலியிடம்‌: 01 (UR-HHH) 


Power Electronics/ 


பட்டம்‌ அல்லது Ph.D பட்டம்‌ 


பட்டம்‌ 


தொடர்ச்சி அடுத்த பக்கம்‌... 


விளம்பரங்களுக்கு: 96297 75115 


ஈ 6ேப்பர்‌ பார்ப்பதற்கு: WW.joboffer.co.in 


ஜாப்‌ 2 நெஃப ா 


ஜனவரி 4-6, 2017 





தொடர்ச்சி 
கல்வித்தகுதி: Mechanical Eng. பாடப்பிரிவில்‌ 
M.E/M.Tech பட்டம்‌ அல்லது Ph.D பட்டம்‌ 


பெற்றிருக்க வேண்டும்‌. 

11. பணியின்‌ பெயர்‌: Scientist 
பணிக்கோடு: 4.7 

காலியிடம்‌: 01 (OBC) 
கல்வித்தகுதி: Electronics 
௧ng. பாடப்பிரிவில்‌ B.E/B.Tech பட்டப்‌ படிப்புடன்‌ 


& Communication 


Net Working/Advance Networking/Advance 
Networking/ Communication Networking/ 
Communication Eng. பாடப்பிரிவில்‌ M.E./M.Tech 
பட்டம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 

12. பணியின்‌ பெயர்‌: Scientist 

பணிக்கோடு: 4.8 

காலியிடங்கள்‌: 02 (UR-1, OBC-1) 

கல்வித்தகுதி: Computer Eng./ Computer 
Science/IT/Computer Application பாடப்பிரிவில்‌ 
M.E/M.Tech பட்டம்‌ அல்லது Ph.D பட்டம்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 

13. பணியின்‌ பெயர்‌: Scientist 

பணிக்கோடு: 4.9 

காலியிடம்‌: 01 (UR) 

கல்வித்தகுதி: Technical Management/ Industrial 
Eng. பாடப்பிரிவில்‌ M.£/M.Tech பட்டம்‌ அல்லது 
Ph.D பட்டம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 

14. பணியின்‌ பெயர்‌: Scientist 
பணிக்கோடு: 4.10 

காலியிடம்‌: 01 (UR) 
கல்வித்தகுதி: M.E/M.Tech. 
B.Tech/M.Sc 


Property Law- வில்‌ முதல்‌ வகுப்பில்‌ முதுநிலைப்‌ 


அல்லது 
Intellectual 


பட்டம்‌ 
பட்டப்படிப்புடன்‌ 


பட்டம்‌ அல்லது Science/Eng. பாடப்பிரிவில்‌ Ph.D. 
பட்டம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 
அனைத்து 

சம்பளவிகிதம்‌ மற்றும்‌ வயது விபரம்‌: 


மேற்கண்ட பணிகளுக்குமான 
சம்பளவிகிதம்‌: Technical Assistant பணிகளுக்கு 
ரூ. 9,300-34,800: 
15,600-39,100 

வயது: 17/01/2017 தேதிப்படி Technical Assistant 


Scientist பணிகளுக்கு: 


For Jobs visit : www.tamilnadujobs.in & www.puducherryjobs.in 


பணிகளு 28 வயதிற்குள்ளும்‌, 5012114151 பணிகளுக்கு 
32 வயதிற்குள்ளும்‌ இருக்க வேண்டும்‌. 
விண்ணப்பிக்கும்‌ முறை: 

தகுதியானவர்கள்‌ htp:/www.npindia.ors என்ற 
இணையதளம்‌ மூலம்‌ ஆன்லைனில்‌ விண்ணப்பிக்க 
வேண்டும்‌. ஆன்லைனில்‌ விண்ணப்பித்தவுடன்‌ 
படிவத்தை பிரிண்ட்‌ அவுட்‌ செய்து அதனுடன்‌ சுய 
கல்வித்தகுதி, 
சான்றுகள்‌, பணி அனுபவ சான்று, பிறப்பு சான்று சாதி 
அனைத்து 


டிடி யையும்‌ 


அட்டெஸ்ட்‌ செய்த புகைப்படம்‌, 


சான்று உள்ளிட்ட தேவையான 
மற்றும்‌ 


இணைத்து தபால்‌ மூலம்‌ அனுப்ப வேண்டும்‌. 


சான்றுகளின்‌ நகல்களையும்‌ 


விண்ணப்பக்‌ கட்டணம்‌: 

ரூ. 100, இதனை “Director, National Physical 
Laboratory” என்ற பெயரில்‌ Nw Delhi-ல்‌ 
மாற்றத்தக்க வகையில்‌ டிடியாக எடுக்க வேண்டும்‌. 
டிடி.யின்‌ பின்னால்‌ விண்ணப்பதாரரின்‌ பெயர்‌, ஜாதி 
Post Code Applied for மற்றும்‌ பிறந்த தேதியைக்‌ 
குறிப்பிடவும்‌. SC/ST/PWD/ 
விண்ணப்பக்‌ கட்டணம்‌ கிடையாது. 
அனுப்பும்‌ தபால்‌ கவரின்‌ மீது “APPLICATION 
FOR THE POST (Post Applied or with post 


Code)”என்று தெளிவாக எழுத வேண்டும்‌. 


பெண்களுக்கு 


அனுப்ப வேண்டிய முகவரி: 
Administrative Officer, 
National Physical Laboratory, 
Dr. K.S. Krishnan Mars. 
New Delhi - 110 012. 

ஆன்லைனில்‌ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள்‌: 
17.01.2017. 
விண்ணப்பங்கள்‌ தபால்‌ மூலம்‌ சென்றுசேர கடைசி 
நாள்‌: 24/01/2017 
மேலும்‌ கூடுதல்‌ 
மேற்கண்ட இணையதள முகவரியைப்‌ பார்க்கவு ம்‌. 


விபரங்கள்‌ தெரிந்துகொள்ள 


விளம்பரங்களுக்கு: 96297 75115 


ஈ 6பப்பர்‌ பார்ப்பதற்கு: WW.joboffer.co.in 


ஜாப்‌ £2 ஆஃபர்‌ 


ஜனவரி 4-6, 2017 





ரிஷிகேஷில்‌ AIIMS-ல்‌ 
127 பணிகளுக்கான காலியிடங்கள்‌ 





ரிஷிகேஷிலுள்ள “*A11M5”-ல்‌ கீழ்க்கண்ட பேராசிரியர்‌ 
பணிகளுக்கான காலியிடங்கள்‌ நிரப்பப்பட உள்ளதால்‌ 


தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள்‌ 
வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்த விபரம்‌ வருமாறு: 
Advt. No.: 21/14/2016(RISY)/ADMN/0606 
பணியின்‌ பெயர்‌, துறை வாரியாக காலியிட பகிர்வு 
அட்டவணையில்‌ கொடுக்கப்பட டுள்ளன. 

Professor, Additional Professor, Associate 
Professor பணிகளுக்கான சம்பளவிகிதம்‌: ரூ. 
37,400-67,000 

Assistant Professor, Associate Professor 
(Nursing) பணிகளுக்கான 
15,600-39,100 

வயது வரம்பு: 50 முதல்‌ 58 வயதிற்குள்‌ இருக்க 
வேண்டும்‌. 
கல்வித்தகுதி: 
Biochemistry/ Pharmacology பாடப்பிரிவு களுக்கு 
அந்தந்த பாடப்பிரிவு ள்‌ அல்லது அதற்கு இணையான 
பாடப்பிரிவு கள்‌ M.5 பட்டம்‌ பெற்று Ph.D பட்டம்‌ 


சம்பளவிகிதம்‌: ரூ, 


i)Anatomy/ Physiology/ 


பெற்றிருக்க வேண்டும்‌. 
ii) Nursing: Nursing பாடப்பிரிவில்‌ முதுநிலைப்‌ 
பட்டம்‌ பெற்று Nயurse/Midwife நர்சிங்‌ கவுன்சிலில்‌ 
பதிவு பெற்றிருக்க வேண்டும்‌. 

இதர துறைகளுக்கு இந்திய மருத்துவக்‌ கவுன்சில்‌ 





For Jobs visit : www.tamilnadujobs.in & www.puducherryjobs.in 


4 
ri (+ 
sh 

ர்‌ 

அ 

1 


| | | 
||. | 





| 


| | 
|||. 
௦ பாண  ॥ ணா 


சூட : 


ஜு ன யாண 


விதிமுறைப்படி கல்வித்தகுதி பெற்றிருக்க வேண்டும்‌. 
தேர்ந்தெடுக்கப்படும்‌ முறை: 

நோ்முகத்தேோர்வின்‌ மூலம்‌ தகுதியானவர்கள்‌ தேர்வு 
செய்யப்படுவர்‌. 

நேர்முகத்தேர்வு AIMS, Rishikesh- 
நடைபெறும்‌. 

நேர்முகத்தேர்வின்‌ போது பிறப்பு சான்று, 


ல்‌ வைத்து 


முகவரி 
சான்று, கல்வித்தகுதி சான்றுகள்‌, NOC சான்று, ஜாதி 


சான்று, பதிவு 
செலுத்திய ரசீது, விண்ணப்பப்‌ படிவம்‌ போன்றவற்றை 


சான்று, விண்ணப்பக்‌ கட்டணம்‌ 
இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும்‌. 

விண்ணப்பிக்கும்‌ முறை: 

தகுதியானவர்கள்‌ www.aiimsrishkesh.edu.in என்ற 
இணையதள மூலம்‌ ஆன்லைனில்‌ விண்ணப்பிக்க 
வேண்டும்‌. விண்ணப்பித்தவுடன்‌ படிவத்தை பிரிண்ட்‌ 
அவுட்‌ செய்து கைவசம்‌ வைத்துக்‌ கொள்ளவும்‌. 
விண்ணப்பக்‌ கட்டணம்‌: 

பொது மற்றும்‌ 0BC பிரிவினர்களுக்கு ரூ. 1000 இதனை 
ஆன்லைன்‌ முறையில்‌ செலுத்த வேண்டும்‌. 

பெண்கள்‌ S5C/ST/PWD பிரிவினர்களுக்கு 
விண்ணப்பக்‌ கட்டணம்‌ கிடையாது. 

ஆன்லைனில்‌ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள்‌: 
16.01.2017. 

மேலும்‌ கூடுதல்‌ விபரங்களுக்கு மேற்கண்ட இணையதள 
முகவரியைப்‌ பார்க்கவும்‌. 


தொடர்ச்சி அடுத்த பக்கம்‌... 


விளம்பரங்களுக்கு: 96297 75115 





அத | பேப்பர்‌ பார்ப்பதற்கு: WWW.joboffer.co.in ஜாப்‌ *%-டிஃபர்‌ ஜனவரி 4-6, 2017 











தொடர்ச்சி 


Professor Professor Professor 
1. (Anatomy OO [படர்‌ OE CN (CM 
OBC-01 51-01 
| 51-01 
4. - 


Pathology/ Lab Med 







Microbiology 


“001 | UR-01 


Forensic Med / Toxicology | UR-01 - UR-01 UR-01 
| OBC-01 51-01 





Community Med/Farm - UR-01 
Med OBC-02 


Dermatology UR-01 UR-01 1ஃ UR-01 
OBC-01 

General Surgery UR-02 UR-01 OBC-01 UR-02 

SC-01 ST-02 


OBC-01 | UR-01 ST-01 


Ophthalmology ட | UR-01 OBC-01 ன ர 
OBC-01 


UR-02 





Anestheslogy 


Transfusion Medicine & 
Blood Bank 


Radio Therapy UR-01  |- ௮ 41-01 | UR-01 
௮4 Physical Medicine & UR-01 - UR-01 UR-01 
Rehabilitation 51-01 


Pulmonary Medicine [URL |- 07801 UR-01 





UR-01 _OBC-01 
20. Nursing - - UR-03 UR-01 
OBC-01 
Total 29 த 26 50 





For Jobs visit : www.tamilnadujobs.in & www.puducherryjobs.in விளம்பரங்களுக்கு: 96297 75115 


ஈ 6பப்பர்‌ பார்ப்பதற்கு: WW.joboffer.co.in 





ஜாப்‌ £2 ஆஃப 


ஜனவரி 4-6, 2017 





சென்னையில்‌ 11 Madras-ல்‌ 
பணிகளுக்கான காலியிடங்கள்‌ 













அ 


ப ராகு ௬௮ எற ராது வர கி எ கை 


NNT, 


சென்னையில்‌ உள்ள “11 Madras”- ல்‌ கீழ்க்கண்ட 


பணிக்களுக்கான 43 காலியிடங்கள்‌ நிரப்பப்பட 
உள்ளதால்‌ தகுதியானவர்களிடமிருந்து 
விண்ணப்பங்கள்‌ வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்த 
விபரம்‌ வருமாறு: 

Advt. No: ITM/R/5/2016 

1. பணியின்‌ பெயர்‌: Deputy Registrar 

காலியிடங்கள்‌: 2 (UR-1,S51-1) 

வயது: 50 வயதிற்குள்ளிருக்க வேண்டும்‌. 
கல்வித்தகுதி: முதுநிலை பட்டம்‌ பெற்று 5 வருட பணி 
அனுபவம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 

2. பணியின்‌ பெயர்‌: Assistant Registrar 
காலியிடங்கள்‌: 3 (UR-1, OBC-1, ST-1) 

வயது: 45 வயதிற்குள்ளிருக்க வேண்டும்‌. 
கல்வித்தகுதி: முதுநிலை 
வேண்டும்‌. 


பட்டம்‌ 


பெற்றிருக்க 


3. பணியின்‌ பெயர்‌: Assistant Executive Engineer 
காலியிடங்கள்‌: 3 (UR-2,OBC-1) 
வயது: 45 வயதிற்குள்ளிருக்க வேண்டும்‌. 





For Jobs visit : www.tamilnadujobs.in & www.puducherryjobs.in 


கல்வித்தகுதி: சிவில்‌ பாடப்பிரிவில்‌ BE/B.Tech பட்டம்‌ 
பெற்று 8 வருட பணி அனுபவம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌ 
அல்லது ME/M.Tech பட்டம்‌ பெற்று 5 வருட பணி 
அனுபவம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 

4. பணியின்‌ பெயர்‌: Technical Officer 
காலியிடங்கள்‌: 3 (UR-2,S5C-1) 

வயது: 45 வயதிற்குள்ளிருக்க வேண்டும்‌. 

கல்வித்தகுதி: BE/B.Tech/M.Sc பட்டம்‌ பெற்று 8 
வருட பணி அனுபவம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌ அல்லது 
ME/M.Tech பட்டம்‌ பெற்று 5 வருட பணி அனுபவம்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 

5. பணியின்‌ பெயர்‌: Deputy Librarian 

காலியிடம்‌: 1 (UR) 

வயது: 50 வயதிற்குள்ளிருக்க வேண்டும்‌. 
கல்வித்தகுதி: 
Science/Documentation பாடப்பிரிவில்‌ முதுநிலை 


Library Science/Information 


பட்டம்‌ பெற்று அல்லது 8 வருட பணி அனுபவம்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 


தொடர்ச்சி அடுத்த பக்கம்‌... 


விளம்பரங்களுக்கு: 96297 75115 


ஈ 6ேப்பர்‌ பார்ப்பதற்கு: WW.joboffer.co.in 


ஜாப்‌ 2 நெஃப ா 


ஜனவரி 4-6, 2017 





தொடர்ச்சி 


மேற்கண்ட 5 பணிகளுக்கான சம்பளவிகிதம்‌: ரூ. 
15,600-39,100 

6. பணியின்‌ பெயர்‌: Assistant Security Officer 
காலியிடம்‌: 1 (UR) 

வயது: 32 வயதிற்குள்ளிருக்க வேண்டும்‌. 


கல்வித்தகுதி: இளநிலை 
ராணுவம்‌/காவல்துறை/என்சிசி/தீய 


பெற்று 
அணைப்புத்‌ 
துறையில்‌ 6 வருட பணி அனுபவம்‌ பெற்றிருக்க 


பட்டம்‌ 


வேண்டும்‌. 

7. பணியின்‌ பெயர்‌: Junior Superintendents 
காலியிடங்கள்‌: 2 (UR-1,S5C-1) 

வயது: 32 வயதிற்குள்ளிருக்க வேண்டும்‌. 
கல்வித்தகுதி: 
பாடப்பிரிவில்‌ முதல்‌ வகுப்பில்‌ இளநிலை பட்டம்‌ 
பெற்று 
வேண்டும்‌. 
8. பணியின்‌ பெயர்‌: 
Superintendent 
காலியிடங்கள்‌: 11 (UR-6, OBC-3, SC-2) 

வயது: 32 வயதிற்குள்ளிருக்க வேண்டும்‌. 
கல்வித்தகுதி: BE/B.Tech/M.Sc.,/MCA பட்டம்‌ 
பெற்று 5 வருட பணி அனுபவம்‌ பெற்றிருக்க 


Arts/Science/Humanities 
6 வருட பணி அனுபவம்‌ பெற்றிருக்க 


Junior Technical 


வேண்டும்‌. 

9. பணியின்‌ பெயர்‌: Junior Technical 
Superintendent (Library) 

காலியிடம்‌: (UR-1) 

வயது: 32 வயதிற்குள்ளிருக்க வேண்டும்‌. 
கல்வித்தகுதி: ஏதேனும்‌ ஒரு பாடப்பிரிவில்‌ 


இளநிலை பட்டம்‌ பெற்று Library Science-’்‌ 
இளநிலை பட்டம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌ அல்லது 
Library Science பாடப்பிரிவில்‌ முதுநிலை பட்டம்‌ 
பெற்றிருக்‌ அல்லது 
தேர்ச்சியுடன்‌ 6 வருட பணி அனுபவம்‌ பெற்றிருக்க 


வேண்டும்‌ டிப்ளமோ 
வேண்டும்‌. 

6முதல்‌ வரையுள்ள பணிகளுக்கான சம்பளவிகிதம்‌: 
ரூ.9,300-34,800 


10. பணியின்‌ பெயா்‌: Junior Technician 





For Jobs visit : www.tamilnadujobs.in & www.puducherryjobs.in 


காலியிடங்கள்‌: 6 (UR-3), OBC-1, SC-2) 
வயது: 32 வயதிற்குள்ளிருக்க வேண்டும்‌. 
கல்வித்தகுதி: 
முடித்திருக்க 
பாடப்பிரிவில்‌ இளநிலை பட்டம்‌ பெற்றிருக்‌ வேண்டும்‌ 


பொறியியல்‌ பாடப்பிரிவல்‌ டிப்ளமோ 
வேண்டும்‌ அல்லது Arts/Science 
அல்லது 10 தேர்ச்சியுடன்‌ 2 வருட பணி அனுபவம்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 
11. பணியின்‌ பெயர்‌: Security Guard 
காலியிடங்கள்‌: 10 (UR-7, -OBC2, S$C-1) 
கல்வித்தகுதி: 10-ம்‌ வகுப்பு தேர்ச்சியுடன்‌ தேவையான 
உடற்தகுதியையும்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 
10& 11 பணிளுக்கான சம்பளவிகிதம்‌: ரூ. 5,200- 
20,200 
வயது வரம்பு சலுகை: 0BC பிரிவினர்களுக்கு 3 
SC/ST பிரிவினர்களுக்கு 5 
வருடங்களும்‌ வயது வரம்பில்‌ தளர்வு வழங்கப்படும்‌. 


வருடங்களும்‌ 


விண்ணப்பிக்கும்‌ முறை: 

தகுதியானவர்கள்‌ நhttp:/www.iitm/aciin என்ற 
இணையதளம்‌ மூலம்‌ ஆன்னனில்‌ விண்ணப்பிக்க 
ண்டும்‌. ஆன்லைனில்‌ விண்ணப்பித்தவுடன்‌ அதனை 
பிரிண்ட்‌ அவுட்‌ செய்து அதனுடன்‌ தேவையான 
சான்றிதழ்களின்‌ நகல்களையும்‌ இணைத்து தபால்‌ மூலம்‌ 
அனுப்ப வேண்டும்‌. 

விண்ணப்பக்‌ கட்டணம்‌: 

ரூ. 100 இதனை ஆன்லைன்‌ முறையில்‌ செலுத்த 
SC/ST/PWD பிரிவினர்களுக்கு 
விண்ணப்பக்‌ கட்டணம்‌ கிடையாது. 


வேண்டும்‌. 


அனுப்ப வேண்டிய முகவரி: 
The Registrar, Recruitment Section, 
Admn. Building (First Floor), 

IIT Madras, Chennai - 600 036. 
ஆன்லைனில்‌ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள்‌: 
20.1.2017 
மேலும்‌ 


கூடுதல்‌ மேற்கண்ட 


இணையதள முகவரியைப்‌ பார்க்கவும்‌. 


விபரங்களுக்கு 


விளம்பரங்களுக்கு: 96297 75115 


2 ஈ: பேப்பர்‌ பார்ப்பதற்கு: WWW.joboffer.co.in 


ஜாப்‌ £2 ஆஃபர்‌ 

















இந்திய தபால்துறையில்‌ Mail Motor Service-’ 
பணிகளுக்கான காலியிடங்கள்‌ 





“Mail 
Motor Service’-os கீழ்க்கண்ட பணிகளுக்கான 


இந்திய தபால்துறையின்‌ கீழ்‌ செயல்படும்‌ 


காலியிடங்கள்‌ நிரப்பப்பட உள்ளதால்‌ 
தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள்‌ 
வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த விபரம்‌ 
வருமாறு: 

No. MSE/B9-4/V1I1/2016 

1. பணியின்‌ பெயர்‌: Copper & Tinsmith (Skilled) 
காலியிடங்கள்‌:2 (UR-1, OBC-1) 

2. பணியின்‌ பெயர்‌: M.V. Electrician (Skilled) 
காலியிடங்கள்‌:2 (0BC-1, SC-1) 

3. பணியின்‌ பெயர்‌: MV Mechanic (Skilled) 
காலியிடமீ:1 (UR) 

4. பணியின்‌ பெயர்‌: Upholsterer 

காலியிடமீ:1 (UR) 


மேற்கண்ட அனைத்து பணிகளுக்குமான 
சம்பளவிகிதம்‌, வயது வரம்பு மற்றும்‌ கல்வித்தகுதி 
விபரம்‌: 


சம்பளவிகிதம்‌: 5,200-20,200 


வயதுவரம்பு: 1/7/2015 தேதிப்படி 18 முதல்‌ 30 
வயதிற்குள்‌ இருக்க வேண்டும்‌, 070 
பிரிவினர்களுக்கு 3 வருடங்களும்‌ 50/51 
பிரிவினர்களுக்கு 5 வருடங்களும்‌ வயது வரம்பில்‌ 
தளர்வு வழங்கப்படும்‌. 


கல்வித்தகுதி: சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவில்‌ ஐடிஐ 
தேர்ச்சி அல்லது 8-ம்‌ வகுப்பு தேர்ச்சியுடன்‌ 


For Jobs visit : www.tamilnadujobs.in & www.puducherryjobs.in 


சம்மந்தப்பட்ட டிரேடில்‌ ஒரு வருட பணி அனுபவம்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 


தேர்ந்தைடுக்கப்படும்‌ முறை: 


தகுதியானவர்கள்‌ டிரேடு தேர்வு மூலம்‌ தேர்வு 
செய்யப்படுவர்‌. 


தேர்வு கட்டணம்‌: 


ரூ.400, இதனை 11/06 ஆக எடுக்க வேண்டும்‌. 
பெண்கள்‌ 5081 பிரிவினர்களுக்கு தேர்வுக்‌ 
கட்டணம்‌ கிடையாது. 


விண்ணப்பக்‌ கட்டணம்‌: 
ரூ. 100 இதனை 1PO0/UCR ஆக எடுக்க வேண்டும்‌. 
விண்ணப்பிக்கும்‌ முறை: 


தகுதியானவர்கள்‌ ww.tamilnadupost.nic.in என்ற 
இணையதள முகவரியில்‌ கொடுக்கப்பட்டுள்ள 
விண்ணப்படிவத்தை டவுண்லோடு செய்து பூர்த்தி 
செய்து உரிய இடத்தில்‌ புகைப்படம்‌ ஒட்டி அதனுடன்‌ 
அட்டெஸ்ட்‌ செய்த வயது சான்று, பிறப்பு சான்று, 
கல்வித்தகுதி சான்றுகள்‌, பணி அனுபவ சான்று, சாதி 
சான்று, 1PO0/UCR சான்று போன்றவற்றின்‌ 
நகல்களையும்‌ இணைத்து விரைவு தபால்‌ மூலம்‌ 
அனுப்ப வேண்டும்‌. 


அனுப்பும்‌ தபால்‌ கவரின்‌ மீது “APPLICATION 
FOR THE POST OF பபப. வவ வவ in Mail 
Motor Service, Chennai - 600 006” என்று 
தெளிவாக எழுத வேண்டும்‌. 
அனுப்ப வேண்டிய முகவரி: 
The Senior Manager, 

Mail Motor Service, No:37, (Old No. 16/1), 
Greams Road, Chennai - 600 006. 
விண்ணப்பங்கள்‌ தபால்‌ மூலம்‌ சென்று சேர கடைசி 
நாள்‌ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள்‌: 

10/01/2017 
மேலும்‌ கூடுதல்‌ விபரங்களுக்கு மேற்கண்ட 
இணையதள முகவரியைப்‌ பார்க்கவு ம்‌. 


ஜனவரி 4-6, 2017 


விளம்பரங்களுக்கு: 96297 75115 


இ ப்பர்‌ பார்ப்பதற்கு: WWW.joboffer.co.in 


ஜாப்‌ £2 ஆஃபர்‌ 


ஜனவரி 4-6, 2017 








Broadcast Engineerins-s நிறுவனத்தில்‌ 
பணிகளுக்கான காலியிடங்கள்‌ 





“Broadcast 
நிறுவனத்தில்‌ கீழ்க்கண்ட 
காலியிடங்கள்‌ நிரப்பப்பட 
தகுதியானவர்களிடமிருந்து 
வரவேற்கப்படுகின்றன. இது 
குறித்த விபரம்‌ வருமாறு: 


1. பணியின்‌ பெயர்‌: Management Trainee (HR) 


நிறுவனமான 


பொதுத்துறை 
Engineering’-o்‌ 
பணிகளுக்கான 
உள்ளதால்‌ 
விண்ணப்பங்கள்‌ 


காலியிடமீ:1 (UR) 


கல்வித்தகுதி: HR பாடப்பிரிவில்‌ MBA பட்டம்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 


2. பணியின்‌ பெயா்‌: 
(Finance) 


Management Trainee 


காலியிடமீ:1 (UR) 


கல்வித்தகுதி: CA/ICWA/MBA(Finance) பட்டம்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 


3. பணியின்‌ பெயர்‌: 
(BD/Projects)(Finance) 


Management Trainee 


காலியிடங்கள்‌:6 (UR-2,0BC-2,SC-1,571-1) 


கல்வித்தகுதி: Electronics & Communication 
பாடப்பிரிவில்‌ இளநிலை பட்டம்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. 





For Jobs visit : www.tamilnadujobs.in & www.puducherryjobs.in 


4. பணியின்‌ பெயர்‌: Management Trainee (IT) 
காலியிடங்கள்‌:2 (UR) 


கல்வித்தகுதி: Computer Science/IT பாடப்பிரிவில்‌ 
முதுநிலை பட்டம்‌ அல்லது Computer Science 
பாடப்பிரிவில்‌ B.Tech பட்டம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 


மேற்கண்ட 4 பணிகளுக்குமான சம்பளம்‌ மற்று வயது 
விபரம்‌: 


சம்பளம்‌: ரூ. 25,000 


வயது: 30/11/2016 தேதிப்படி 28 வயதிற்குள்‌ இருக்க 
வேண்டும்‌. 


தேர்ந்தைடுக்கப்படும்‌ முறை: 


தகுதியானவர்கள்‌ எழுத்துத்‌ தேர்வு மற்றும்‌ நேர்முகத்‌ 
தேர்வு மூலம்‌ தேர்வு செய்யப்படுவர்‌. நேர்முகத்தேர்வின்‌ 
போது ஆன்லைன்‌ விண்ணப்பப்‌ படிவம்‌, 140(' சான்று 
மற்றும்‌ தேவையான அனைத்து சான்றுகளின்‌ 
நகல்களையும்‌ இணைத்து சமர்ப்பிக்கவு ம்‌. 


விண்ணப்பக்‌ கட்டணம்‌” 


ரூ. 1500 இதனை ஆன்லைன்‌ முறையில்‌ செலுத்த 
வேண்டும்‌. SC/ST/PWD பிரிவினர்களுக்கு 
விண்ணப்பக்‌ கட்டணம்‌ கிடையாது. 


விண்ணப்பிக்கும்‌ முறை: 


தகுதியானவர்கள்‌ www.becil.com என்ற 
இணையதளம்‌ மூலம்‌ ஆன்லைனில்‌ விண்ணப்பிக்க 
வேண்டும்‌. விண்ணப்பிக்கும்‌ போது புகைப்படம்‌ மற்றும்‌ 
கையொப்பத்தை ஸ்கேன்‌ செய்து பதிவு செய்ய 
வேண்டும்‌. ஆன்லைனில்‌ விண்ணப்பித்தவுடன்‌ 
படிவத்தை பிரிண்ட்‌அவுட்‌ செய்து கைவசம்‌ வைத்துக்‌ 
கொள்ளவு ம்‌. 


ஆன்லைனில்‌ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள்‌: 
12/1/2017 

மேலும்‌ கூடுதல்‌ விபரங்களுக்கு மேற்கண்ட 
இணையதள முகவரியைப்‌ பார்க்கவு ம்‌. 





விளம்பரங்களுக்கு: 96297 75115 


ஈ 6பப்பர்‌ பார்ப்பதற்கு: WW.joboffer.co.in 





ஜாப்‌ 2 ெஃப ா 


ஜனவரி 4-6, 2017 





இந்திய கடற்படையில்‌ 


121 பணிகளுக்கான காலியிடங்கள்‌ 


இந்திய கடற்படைக்கு சொந்தமான மும்பையில்‌ 
உள்ள கப்பல்‌ கட்டும்‌ நிறுவனத்தில்‌ கீழ்க்கண்ட 
பணிகளுக்கு காலியிடங்கள்‌ ஏற்பட்டுள்ளதால்‌ 
தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள்‌ 
வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த விபரம்‌ 
வருமாறு: 

பணியின்‌ பெயர்‌: Chargeman 

மொத்த காலியிடங்கள்‌: 121 (UR-66, OBC-35, ST- 
14, 5716) 


சம்பளவிகிதம்‌: ரூ. 9,300-34,800 


துறை வாரியாக காலியிட பகிர்வு அட்டவணையில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. 


வயது வரம்பு: 18 முதல்‌ 25 வயதிறகுள்ளிருக்க 


வேண்டும்‌. 

கல்வித்தகுதி: Physics/Chemistry/ Mathematics 
பாடப்பிரிவில்‌ பிஎஸ்சி பட்டம்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. அல்லது பொறியியல்‌ பாடப்பிரிவில்‌ 


டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்‌. 

வயது வரம்பு சலுகை: 0BC பிரிவினர்களுக்கு 3 
வருடங்களும்‌, 50/51' பிரிவினர்களுக்கு 5 
வருடங்களும்‌, PWD பிரிவினர்களுக்கு 10 
வருடங்களும்‌, முன்னாள்‌ ராணுவத்தினருக்கு அரசு 
விதிமுறைப்படியும்‌ வயதுவரம்பில்‌ தளர்வு 
வழங்கப்படும்‌. 

தேர்ந்தைடுக்கப்படும்‌ முறை: 


எழுத்துத்தோவு, மருத்துவ பரிசோதனை மற்றும்‌ 
சான்றிதழ்‌ சரிபார்ப்பின்‌ மூலம்‌ தகுதியாவர்கள்‌ தேர்வு 


செய்யப்படுவர்‌. 

எழுத்துத்தோவிற்கு 11ர5106/ Chemistry Maths/ 
Engineering/Management/ Supervisor/ Skills/ 
General Knowledge/ General English 
பாடப்பிரிவு களில்‌ இருந்து ஆங்கிலம்‌ மற்றும்‌ ஹிந்தியில்‌ 
கேள்விகள்‌ கேட்கப்படும்‌. 

எழுத்துத்தோவிற்கான நாள்‌ மற்றும்‌ நேரம்‌ அட்மிட்‌ 
கார்டுமூலம்‌ தெரிவிக்கப்படும்‌. அட்மிட்‌ கார்டை 
இணையதளத்தில்‌ இருந்து டவுண்லோடு செய்து 
பெற்றுக்‌ கொள்ளவு மீ. 

சான்றிதழ்‌ சரிபார்பின்‌ போது விண்ணப்பப்‌ படிவத்துடன்‌ 
பிறப்பு சான்றிதழ்‌, ஜாதி சான்றிதழ்‌, முகவரி, 
கல்வித்தகுதி சான்றிதழ்கள்‌, அடையாள அட்டை 
போன்றவற்றின்‌ அசல்‌ மற்றம்‌ நகல்களையும்‌ இணைத்து 
சமர்ப்பிக்க வேண்டும்‌. 

விண்ணப்பிக்கும்‌ முறை: 

தகுதியானவர்கள்‌ www.jobsuchi.com என்ற 
இணையதளம்‌ மூலம்‌ ஆன்லைனில்‌ விண்ணப்பிக்க 
வேண்டும்‌. விண்ணப்பிக்கும்‌ போது தற்போதைய 
புகைப்படம்‌ மற்றும்‌ கையொப்பத்தை ஸ்கேன்‌ செய்து 
பதிவேற்றம்‌ செய்ய வேண்டும்‌. ஆன்லைனில்‌ 
விண்ணப்பித்தவுடன்‌ அனை பிரிண்ட்‌ அவுட்‌ செய்து 
கைவசம்‌ வைத்துக்‌ கொள்ளவும்‌. 

ஆன்லைனில்‌ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள்‌: 
12/01/2017 

மேலும்‌ தகவல்களுக்கு 
முகவரியைப்‌ பார்க்கவு ம்‌. 


மேற்கண்ட இணையதள 


Charge man (Group “8” Non-Gazetted, Non-Industrial) 
Pay Band of Rs. 35400-81200 in Level 6 
(Corresponding to sixth OPC scale of Rs. 9300-34800 (PB-I1) Grade Pay 4200/0 


51,140. Name of Discipline Distribution of Vacancies Horizontal PwD 
Reservation 
UR | Total 


| | 


ட Electrical 


ண னைக கர ௭ 
இ 
(HH) 


Weapon 01 (HH), 01 
VH-LV 


3 


Maintenance 
Production, Planning & 
Control 


(HH) 


04 Or (OH-OL) 
09 NIL 





[14 [06 35 6 1 


For Jobs visit : www.tamilnadujobs.in & www.puducherryjobs.in 


விளம்பரங்களுக்கு: 96297 75115 





ஈ 6ேப்பர்‌ பார்ப்பதற்கு: WW.joboffer.co.in 





ஜனவரி 4-6, 2017 





மும்பையில்‌ State Bank of India-வில்‌ 





4 


டட. எரு 


மும்பையிலுள்ள “State Bank of India” வங்கியில்‌ 


கீழ்க்கண்ட பணிகளுக்கான காலியிடங்கள்‌ 
ஏற்பட்டுள்ளதால்‌ தகுதியானவர்களிடமிருந்து 
விண்ணப்பங்கள்‌ வரவேற்கப்படுகின்ற னு. இது 


குறித்த விபரம்‌ வருமாறு: 

Advt. No.: CRPD/SCO/CON/2016-17/13 
பணியின்‌ பெயர்‌: Senior Manager (Law) 
காலியிடங்கள்‌: 6 (UR-5, OBC-1) 

வயது வரம்பு: 30 முதல்‌ 45 வயதிற்குள்‌ இருக்க 
வேண்டும்‌. 

கல்வித்தகுதி: ட பாடப்பிரிவில்‌ இளநிலைப்‌ பட்டம்‌ 
பெற்று பார்‌ கவுன்சிலில்‌ பதிவு செய்து 10 வருட 
பணி அனுபவம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 
தேர்ந்தைடுக்கப்படும்‌ முறை: 

நேர்முகத்‌ தேர்வின்‌ தகுதியானவர்கள்‌ தேர்வு 
செய்யப்படுவர்‌. நேர்முகத்‌ தேர்வுவிற்கு 
அழைக்கப்படும்‌ விண்ணப்பதாரர்களுக்கு இரண்டாம்‌ 
வகுப்பு AC ரயில்‌ கட்டணம்‌ வழங்கப்படும்‌. 
விண்ணப்பிக்கும்‌ முறை: 

தகுதியானவர்கள்‌ www.sbi.co.in என்ற 
இணையதள முகவரியில்‌ மூலம்‌ ஆன்லைனில்‌ 
விண்ணப்பிக்க வேண்டும்‌. விண்ணப்பிக்கும்‌ போது 





பணிகளுக்கான காலியிடங்கள்‌ 


ழை. ட்‌ 


தற்போதைய புகைப்படம்‌ மற்றும்‌ கையொப்பத்தை 
ஸ்கேன்‌ செய்து பதிவேற்றம்‌ செய்ய வேண்டும்‌. 
ஆன்லைனில்‌ விண்ணப்பித்தவுடன்‌ படிவத்தை 
பிரிண்ட்‌ அவுட்‌ செய்து அத்துடன்‌ அட்டெஸ்ட்‌ 
செய்த பிறப்பு சான்று, ஜாதி சான்றுகள்‌, அனுபவச்‌ 
சான்று போன்றவற்றின்‌ நகல்களையும்‌ இணைத்து 
தபால்‌ மூலம்‌ அனுப்ப வேண்டும்‌. 
விண்ணப்பக்‌ கட்டணம்‌: 
ரூ.600 இதனை ஆன்லைன்‌ முறையில்‌ செலுத்த 
வேண்டும்‌. விண்ணப்பக்‌ கட்டணம்‌ செலுத்திய ௦- 
Receipt- ஐ பத்திரமாக வைத்துக்‌ கொள்ளவு ம்‌. 
அனுப்ப வேண்டிய முகவரி: 

State Bank of India, Central Recruitment & 
Promotion Department, Corporate Centre, 
3rd Floor, Atlanta Building, Nariman Point, 
Mumbai - 400 021. 
ஆன்லைனில்‌ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள்‌: 

07/01/2017 

விண்ணப்பங்கள்‌ தபால்‌ மூலம்‌ சென்றுசேர கடைசி 
நாள்‌: 15/01/2017 

மேலும்‌ தகவல்களுக்கு மேற்கண்ட இணையதள 
முகவரியைப்‌ பார்க்கவும்‌. 





விளம்பரங்களுக்கு: 96297 75115 


ஈ 6பப்பர்‌ பார்ப்பதற்கு: WW.joboffer.co.in 


ஜாப்‌ 2 நெஃப ா 


ஜனவரி 4-6, 2017 





பெங்களூரில்‌ National Institute Malaria Research-eb 
பணிகளுக்கான காலியிடங்கள்‌ 





பெங்களூரில்‌ உள்ள “National Institute Malaria 
Research’-’os கீழ்க்கண்ட பணிக்கான 
காலியிடங்கள்‌ நிரப்பப்பட உள்ளதால்‌ 
தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள்‌ 
வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்த விபரம்‌ வருமாறு: 
1. பணியின்‌ பெயர்‌: Research Scientist 

காலியிடம்‌: 1 

சம்பளம்‌: ரூ. 48,000 

வயது: 35 வயதிற்குள்‌ இருக்க வேண்டும்‌. 
கல்வித்தகுதி: Life Science பாடப்பிரிவில்‌ 
Biotechnology-dை ஒரு பாடமாக கொண்டு முதல்‌ 
வகுப்பில்‌ முதுநிலை பட்டம்‌ பெற்று 2 வருட பணி 
அனுபவம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 

2. பணியின்‌ பெயர்‌: Sா. Technical Assistant 
காலியிடம்‌: 1 

சம்பளம்‌: ரூ. 32,000 

வயது: 30 வயதிற்குள்‌ இருக்க வேண்டும்‌. 
கல்வித்தகுதி: Life Science பாடப்பிரிவில்‌ 
இளநிலை பட்டம்‌ பெற்று 3 வருட பணி அனுபவம்‌ 


பெற்றிருக்க வேண்டும்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 
3. பணியின்‌ பெயர்‌: Project Technician-1 


அல்லது முதுநிலை பட்டம்‌ 


காலியிடங்கள்‌: 3 

சம்பளம்‌: ரூ. 16,000 

வயது: 25 வயதிற்குள்‌ இருக்க வேண்டும்‌. 

கல்வித்தகுதி: 10- ம்‌ வகுப்பு தேர்ச்சியுடன்‌ ஒரு வருட 
பணி அனுபவம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌ அல்லது 
அறிவியல்‌ பாடம்‌ படித்து +2 தேர்ச்சி பெற்றிருக்க 
வேண்டும்‌. 

தேர்ந்தைடுக்கப்படும்‌ முறை: 

தேர்வுகளின்‌ போது தேவையான அனைத்து 
சான்றுகளின்‌ அசல்‌ மற்றும்‌ நகல்களையும்‌ இணைத்து 
சமர்ப்பிக்‌ வேண்டும்‌. 

நேர்முகத்‌ தேர்வு நடைபெறும்‌ நாள்‌: 06/01/2017 
விண்ணப்பிக்கும்‌ முறை: 

தகுதியானவர்கள்‌ www.௱rcindia.com என்ற 
இணையதள முகவரியை பார்க்கவும்‌. மீ. 





Printed by : 5 Rajeswari and Published by : Devakrishnan. K. Owned by : Devakrishnan. K. No. 93, Veerampattinam Street, 
Ariyankuppam, Puducherry - 605 007 and Printed at : Anitha Printers Unit - Il, 31, Journalist Colony, N. Rangasamy Nagar, 
Murungapakkam, Puducherry - 605004. and Published at : Devakrishnan. K. No. 93, Veerampattinam Street, Ariyankuppam, 
Puducherry - 605 007. Editor : Devakrishnan. K 








For Jobs visit : www.tamilnadujobs.in & www.puducherryjobs.in விளம்பரங்களுக்கு: 96297 75115 


